GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


GOV 


RNMENT 


H 


TRUTH 


No. 30 ] 


OF TAMILN 


ALONE 


11 


ADU 


TRIUMPHS 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


HOME DEPARTMENT 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , WEDNESDAY , JULY 27 , 2022 
Aadi 11 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 


D.T.P. - 11-2 ( 30 ) -1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


Award of the Correctional Service Medal for 
Meritorious Service on the occasion of 
Republic Day , 2022 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


Employees State Insurance Act . - Exemption 
to the Tamil Nadu News Print and Papers 
Limited , Corporate Office , Chennai , for certain 
period etc. 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 3.20 Paise . 


CONTENTS 


Pages . 


880 


880-882 


[ 879 ] 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT - Cont . 


Minimum Wages Act.- Revision of Minimum 
Rates of Wages for Employment in Cashewnut 
Industry 

Labour Courts for Adjudication . 


Pages . 


882-883 

883-885 


880 


( SC ) 

Award of the Correctional Service Medal for Meritorious 
Service on the occasion of Republic Day , 2022 . 
[ Letter No. HSC . 1 / 188-6 / 2021 , Home ( SC ) , 6th July 2022. ] 


XX 


No. II ( 2 ) / HO / 610 / 2022 . The following Notification of the 
Government of India President's Secretariat , New Delhi , 
the 26th January , 2022 is republished : 


XX 


No. 223 - Pres / 2022 - The President is pleased to award 
the Correctional Service Medal for Meritorious Service to the 
following prison personnel on the occasion of Republic 
Day , 2022 : 


HOME DEPARTMENT 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


XX 


XX 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


XX 


XX 


26. Shri T. Baranitharan , Assistant Jailor , Sub Jail , 
Thirumangalam , Tamil Nadu . 


27. Smt . V. Priya , Assistant Jailor , Special Prison for 
Women , Coimbatore , Tamil Nadu . 


XX 


XX 


28. Shri . K.Baskar , Grade I Warder , District Jail , 
Perurani , Tamil Nadu . 


XX 


XX 


XX 


XX 


2. These awards are made under Rule 4 of the Rules 
governing the grant of Correctional Service Medal for 
Meritorious Service . 


S.M. SAMI , 
Under Secretary . 


K. PHANINDRA REDDY , 

Additional Chief Secretary to Government . 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Notifications under the Employees State Insurance Act . 
Exemption to the Tamil Nadu News Print and Papers 
Limited , Corporate Office , Chennai , for certain period 
under the Act . 


[ G.O. ( D ) . No. 333 , Labour Welfare and Skill Development 
( L1 ) , 1st July 2022 , ஆனி 17 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No. II ( 2 ) / LWSD / 611 / 2022 . In exercise of the powers 
conferred by Section 87 read with section 91A of the 
Employees ' State Insurance Act , 1948 ( Central Act XXXIV 
of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby exempts the 
Tamil Nadu News Print and Papers Limited , Corporate Office , 
Chennai from the operation of the said Act for the further period 
of one year from 08.07.2021 to 07.07.2022 . 


[ Part II - Sec . 2 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 


( a ) The aforesaid management wherein the 
employees are employed shall maintain a Register 
showing the names and designations of the 
exempted employees . 


( b ) Notwithstanding the exemption , the employees shall 
continue to receive such benefits under the said Act 
to which they might have become entitled to on the 
basis of the contributions paid prior to the date from 
which exemption granted by this Notification operates . 


( c ) The contribution for the exempted period , if already 
paid shall not be refunded . 


( 2 ) The employer of the said management shall submit 
respect of the period during which that management 
was subject to the operation of the said Act ( hereinafter 
referred to as " the said period " ) returns , in such form and 
containing such particulars as were due from it in respect 
of the said period under the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of Section 45 of the 
said Act , or other official authorised in this behalf shall , 
for the purpose of , 

( 1 ) 


( ii ) 


verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of Section 44 of 
the said Act for the said period ; or 


ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State 
insurance ( General ) Regulations , 1950 for the said 
period ; or 


( iii ) ascertaining whether the employees continue to be 
entitled to the benefits provided by the employer in 
cash and in kind , being benefits in consideration 
of which exemption is being granted under this 
Notification ; or 


( iv ) ascertaining whether any of the provisions of the 
said Act had been complied with during the period 
when such provisions were in force in relation to 
the said workshops and stores be empowered to , 


( a ) require the principal or immediate employer to furnish 
to him such information as he may consider necessary ; or 


( b ) enter any management , office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or 
other official and allow him to examine such documents , 
books and other documents relating to the employment of 
persons and payment of wages or to furnish to him such 
information as he may consider necessary ; or 


( c ) examine the principal or immediate employer , his 
agent or servant , or any person found in such management 
office or other premises , or any person when the said Social 


July 27 , 2022 ] 

Security Officer or other official has reasonable cause to 
believe to have been an employee ; or 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


( d ) make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such 
management office or other premises . 


Exemption to the Tamil Nadu Co - operative Milk Producers ' 
Federation Limited , Chennai for certain period under 
the Act . 


[ G.O. ( D ) . No. 336 , Labour Welfare and Skill Development 
( L1 ) , 4th July 2022 , ஆனி 20 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 , ] 


No. II ( 2 ) /LWSD/612/2022.-In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91A of the 
Employees ' State Insurance Act , 1948 Central Act XXXIV 
of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby exempts 
the Tamil Nadu Co - operative Milk Producers ' Federation 
Limited , Chennai from the operation of the said Act for the period 
from the date of application ( i.e. ) 21.08.2021 to 31.01.2022 . 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 


( a ) The aforesaid Management wherein the employees 
employed shall maintain a Register showing the 
names and designations of the exempted employees . 


( b ) Notwithstanding the exemption , the employees shall 
continue to receive such benefits under the said Act 
to which they might have become entitled to on 
the basis of the contributions paid prior to the date 
from which exemption granted by this Notification 
operates . 


( c ) The contribution for the exempted period , if already 
paid shall not be refunded . 


2. The employer of the said Management shall submit 
in respect of the period during which that Management 
was subject to the operation of the said Act ( hereinafter 
referred to as " the said period " ) returns , in such form and 
containing such particulars as were due from it in respect 
of the said period under the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 . 


3. Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of Section 45 of the 
said Act , or other official authorised in this behalf shall , 
for the purpose of , 


( i ) verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of Section 44 of 
the said Act for the said period ; or 


( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State 
Insurance ( General ) Regulations , 1950 for the said 
period ; or 


( iii ) ascertaining whether the employees continue to be 
entitled to the benefits provided by the employer 


in cash and in kind , being benefits in consideration 
of which exemption is being granted under this 
Notification ; or 


881 


( iv ) ascertaining whether any of the provisions of the 
said Act had been complied with during the period when 
such provisions were in force in relation to the said workshops 
and stores be empowered to , 


( a ) require the principal or immediate employer 
to furnish to him such information as he may consider 
necessary ; or 


( b ) enter any Management , office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books and 
other documents relating to the employment of persons and 
payment of wages or to furnish to him such information 
as he may consider necessary ; or 


( c ) examine the principal or immediate employer , his 
agent or servant , or any person found in such Management 
office or other premises , or any person when the said 
Social Security Officer or other official has reasonable cause 
to believe to have been an employee ; or 


( d ) make copies of or take extracts from any 
register , account book or other document maintained in 
such Management office or other premises . 


Exemption to the Rafa Traders , Tenkasi for certain period 
under the Act . 


[ G.O. ( D ) . No. 342 , Labour Welfare and Skill Development 
( L1 ) , 7th July 2022 , ஆனி 23 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


No.11 ( 2 ) /LWSD/613/2022.-In exercise of the powers 
conferred by Section 87 read with Section 91A of the 
Employees ' State Insurance Act , 1948 ( Central Act XXXIV 
of 1948 ) , the Governor of Tamil Nadu hereby exempts the 
Rafa Traders , Mettur , Tenkasi from the operation of the 
said Act for the period of one year from 01.04.2021 to 
31.03.2022 . 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 


( a ) The aforesaid management wherein the employees 
employed shall maintain a Register showing the 
names and designations of the exempted employees . 


( b ) Notwithstanding the exemption , the employees shall 
continue to receive such benefits under the said Act 
to which they might have become entitled to on the 
basis of the contributions paid prior to the date from 
which exemption granted by this Notification operates . 


( c ) The contribution for the exempted period , if already 
paid shall not be refunded . 


( 2 ) 

submit 


The employer of the said 
in respect of the period 


management shall 
during which that 


882 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


management was subject to the operation of the said Act 
( hereinafter referred to as " the said period " ) returns , in such 
form and containing such particulars as were due from it 
in respect of the said period under the Employees State 
Insurance ( General ) Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of Section 45 of the 
said Act , or other official authorised in this behalf shall , 
for the purpose of , 


( i ) verifying the particulars contained in any return 
submitted under sub - section ( 1 ) of Section 44 of 
the said Act for the said period ; or 


( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State 
Insurance ( General ) Regulations , 1950 for the said 
period ; or 


( iii ) ascertaining whether the employees continue to be 
entitled to the benefits provided by the employer in 
cash and in kind , being benefits in consideration 
of which exemption is being granted under this 
Notification ; or 


( iv ) ascertaining whether any of the provisions of the 
said Act had been complied with during the period 
when such provisions were in force in relation to 
the said workshops and stores be empowered to , 


( a ) require the principal or immediate employer to 
furnish to him such information as he may consider 
necessary ; or 


( b ) enter any management , office or other premises 
occupied by such principal or immediate employer at 
any reasonable time and require any person found 
in charge thereof to produce to such Social Security 
Officer or other official and allow him to examine such 
documents , books and other documents relating to 
the employment of persons and payment of wages 
or to furnish to him such information as he may 
consider necessary ; or 


( c ) examine the Principal or immediate employer , 
his agent or servant , or any person found in such 
management office or other premises , or any person 
when the said Social Security Officer or other 
official has reasonable cause to believe to have 
been an employee ; or 


( d ) make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such 
management office or other premises . 


Revision of Minimum Rates of Wages for Employment in 
Cashewnut Industry under the Minimum Wages Act . 


[ G.O. ( 2D ) . No. 57 , Labour Welfare and Skill Development 
( J1 ) , 29th June 2022 , ஆனி 15 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. II ( 2 ) / LWSD / 614 / 2022 . In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 3 
and sub - section ( 2 ) of Section 5 of the Minimum Wages 
Act , 1948 ( Central Act XI of 1948 ) and in supersession 


[ Part II - Sec . 2 

of the Labour and Employment Department Notification 
No.11 ( 2 ) / LE / 186 / 2016 , published at pages 169 and 170 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , 
dated the 9th March 2016 , the Governor of Tamil Nadu , after 
consultation with the Advisory Board , hereby revises the 
minimum rates of basic wages payable to the classes of work 
and employees in the employment in Cashewnut Industry in 
the State of Tamil Nadu , specified in column ( 2 ) of the Schedule 
below , as specified in the corresponding entries in column ( 3 ) 
thereof , the draft of the same having been previously published 
as required by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 5 of the 
said Act . 


2. This Notification shall come into force with effect on 
and from the date of its publication in the Tamil Nadu 
Government Gazette . 


Serial 
Number . 


( 1 ) 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 4 ) 


THE SCHEDULE . 

Employment in Cashewnut Industry 


Classes of work and 
employees . 

( 2 ) 


Shelling / Cutting . 


Peeling . 

Peeling - Shelling pieces . 

Grading . 

( 1 ) White Wholes . 

( ii ) Scorched Wholes , 
Desert wholes , Kattal , 
Kari , Scorched splits . 

( iii ) Kara Niram Piruval . 

( iv ) Puzhukuthu , 
Puzhukuthu Podi , 
Kairuval Podi , Small 
Scorched pieces . 


( v ) Scorched Pieces , 
Scorched butts . 


( v ) Kattal pieces ( podi ) . 

Roasting . 

Borma Worker . 


( 5 ) 

( 6 ) 

( 7 ) 

( 8 ) Tinker . 

( 9 ) Packer . 


Oil Expeller Operator . 


Minimum rates of 
basic wages . 

( 3 ) 


Rs.26.82 per Kg 

Rs.31.28 per Kg 

Rs.31.28 per Kg 


Rs.196.88 per 
work specified 

in the item ( 2 ) 
to the 
Explanation . 


Rs.317 / - per day 


July 27 , 2022 ] 


Serial 
Number . 


( 1 ) 

( 10 ) 


( 11 ) 


( 12 ) 


Classes of work and 

employees . 

( 2 ) 


( a ) Mycaud 


( i ) Miscellaneous 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


work including lap 
checking . 

( ii ) Kernel Checking . 

( iii ) Tin Filler ( * ) . 

( iv ) Cook . 

( v ) Sweeper / Scavenger 


( * ) Tin filler has to be paid Rs . 12.55 per day extra , only on 
the days he is doing filling works , besides normal work . 

( b ) Supervisory Mycaud . 


Supervisor / Maistry / 
Watchman . 

Clerk / Typist . 


Minimum rates of 
basic wages . 


( 3 ) 
Rs.277.00 / 
per day 


Classes of work . 


( 1 ) 

( 1 ) Shelling / Cutting . 

( 2 ) Peeling . 


Rs.305.00 / 
per day . 


Rs.7618.00 
per month 


Explanations.- ( 1 ) Dearness Allowance.- ( i ) The variable 
dearness allowance is linked to the Nagercoil Centre 
Consumer Price Index for the month of December 2010 
which is 827 points ( with base year 1982 = 100 ) and for 
any further raise of every point over and above 827 points , 
an increase of 33 paise ( thirty three paise only ) per day 
shall be paid as variable dearness allowance . 

( ii ) 

Revision of Variable Dearness Allowance. 

It shall be effective from the first April and first October 
of every year on the basis of the average of indices for 
the previous six months commencing from July and January , 
respectively . 


Rs.7565.00 
per month . 


( iii ) The first calculation shall thus be effective from the 
date of publication of this Notification in the Tamil Nadu 
Government Gazette , based on the average of Nagercoil 
Centre Consumer Price Index as specified in item ( ii ) above . 


( 2 ) Minimum Prescribed Workload for payment of 
Dearness Allowance . - The employees engaged in the 
following classes of work specified in column ( 1 ) below shall 
be entitled to get the dearness allowance as fixed above 
only if they perform the prescribed workload as specified 
in the corresponding entries in column ( 2 ) thereof : 


Minimum prescribed 


workload . 

( 2 ) 

6 Kilograms . 

5 Kilograms . 


( 3 ) Peeling - Shelling pieces . 
Workload for work in 
respect of various classes 
of work under Grading . 


( 1 ) White wholes 

( 2 ) Scorched wholes , Desert 
wholes , Kattal , Kari , 
Scorched splits . 


( 3 ) Kara Niram Piruval . 

( 4 ) Puzhukuthu , Puzhukuthu 

Podi , KairuvalPodi , Small 
scorched pieces . 


5Kilograms . 


100 Kilograrns . 


14 Kilograms . 


10 Kilograrns . 


6 Kilograms . 


883 


( 5 ) Scorched pieces , 
scorched butts . 

12 Kilograms . 

( 6 ) Kattal pieces ( Podi ) 

4 Kilograrns . 

( 3 ) Where the nature of work is the same , no distinction 
in the payment of wages shall be made between 
men and women employees . 


( 4 ) ( i ) To arrive at the monthly rates of wages , the daily 
rates of wages shall be multiplied by 30 . 


( ii ) To arrive at the daily rates of wages , the monthly 
rates of wages shall be divided by 26 . 


( 5 ) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein , the same shall be 
continued to be paid . 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication . 


நோபில்டெக் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் 

[ அரசாணை ( டி ) எண் . 309 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) த் துறை , 24 ஜூன் 2022 , ஆனி 10 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 

No. II ( 2 ) / LWSD / 615 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக நோபில்டெக் இண்டஸ்ட்ரீஸ் 
பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்திற்கும் காஞ்சிபுரம் பொது 
தொழிலாளர்கள் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறில் உள்ள கோரிக்கையை 
காஞ்சிபுரம் , தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


884 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


இணைப்பு 
எழுவினா 


4 

நோபில்டெக் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் 
நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு . C. சண்முகம் , திரு . K. ஏழுமலை , 
திரு . V. சிவக்குமார் , திரு . V. செந்தில்குமார் ஆகிய 
தொழிலாளர்கள் மீது குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கப்பட்டிருந்த 
நிலையில் , தொழிலாளர் துணை ஆணையரின் பேச்சுவார்த்தை 
மூலம் மேற்படி 4 தொழிலாளர்களின் தற்காலிக பணிநீக்கம் குறித்து 
தீர்வுகாண வேண்டும் என்ற ஏற்புடைய அறிவுரையை மீறி நான்கு 
தொழிலாளர்களையும் நேரடியாக பணிநீக்கம் செய்த நிர்வாகத்தின் 
செயல் தொழிலாளர் விரோத போக்குதானா ? ஆம் எனில் உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 


ப்யூர் பெட்ரோகெம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 
[ அரசாணை ( டி ) எண் . 312 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) த் துறை , 24 ஜூன் 2022 , ஆனி 10 , சுபகிருது 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ) 


No. II ( 2 ) / LWSD / 616 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக ப்யூர் பெட்ரோகெம் இந்தியா 
பிரைவேட் லிமிடெட் நிர்வாகத்திற்கும் 
நிர்வாகத்திற்கும் காஞ்சிபுரம் பொதுத் 
தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் இடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறில் கோரிக்கை எண்கள் 1 , 2 , 
3 , 4 , 5 , 11 , 18 மற்றும் 19 ஆகியவற்றை காஞ்சிபுரம் , தொழிலாளர் 
நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கொள்ளப்படுகிறது . 

கேட்டுக் 


இணைப்பு 
எழுவினாக்கள் 


கோரிக்கை எண் : 1 

அடிப்படை ஊதியம் 2020 ஆம் ஆண்டுக்கு ரூ .18,000 / - ஆக 
நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் 2021 மற்றும் 2022 ஆம் 
ஆண்டுக்கு 10 % அடிப்படை ஊதியம் உயர்த்த வேண்டும் என்றும் 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் நியாயம்தானா ? ஆம் 
எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் : 2 


வீட்டு வாடகைப் படி அடிப்படை ஊதியத்தில் 30 % நிர்ணயம் 
செய்ய வேண்டும் என்றும் 2021-2022 ஆகிய ஆண்டுகளுக்கு 
10 % உயர்த்த வேண்டும் என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கைகள் நியாயம்தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 


[ Part II - Sec . 2 


கோரிக்கை எண் : 3 

மருத்துவ படி ஆண்டுக்கு ரூ .5,000 நிர்ணயம் செய்ய வேண்டும் 
என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் : 4 


ஆண்டுக்கொரு முறை 3 மாத சம்பளம் போனஸ் தொகையாக 
வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கைகள் நியாயம்தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் : 5 


கன்வெயன்ஸ் அலவன்ஸ் 2020 - ஆம் ஆண்டுக்கு 
ரூ .3,600 நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் , அடுத்த இரண்டு 
கோரும் 
ஆண்டுகளுக்கும் 10 % உயர்த்த வேண்டும் என்றும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் நியாயம்தானா ? ஆம் எனில் , 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


கோரிக்கை எண் : 11 

ஆண்டுக்கு 3 டி சர்டுகள் சீருடையாக வழங்கப்பட வேண்டும் 
என்றும் சீருடையில் நிறுவனத்தின் பெயர் பதிந்து இருக்க வேண்டும் 
என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் நியாயம்தானா ? 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் : 18 


ஷிப்ட் முடியும் தருவாயில் ஸ்னாக்ஸ் வழங்க வேண்டும் என்றும் 
மாதம் ஒருமுறை ஆரோக்கிய மேம்பாட்டிற்காக ஹெல்த் கிட் வழங்க 
வேண்டும் என்றும் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் 
நியாயம்தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

கோரிக்கை எண் : 19 


நிறுவனத்திற்கு வெளியில் தொழிலாளர்களின் bag வைப்பதற்கு 
லாக்கர் மற்றும் Rack வசதி செய்து தர வேண்டும் என்றும் கோரும் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் நியாயம்தானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 
லிட் , நாகர்கோவில் , 


[ அரசாணை ( டி ) எண் . 316 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 27 ஜூன் 2022 , ஆனி 13 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. || ( 2 ) / LWSD / 617 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் ( திருநெல்வேலி ) லிட் . , நாகர்கோவில் என்ற நிர்வாகத்திற்கும் , 
தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் ( சிஐடியூ ) , 
நாகர்கோவில் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


July 27 , 2022 ] 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ரத்து செய்து உத்தரவு வழங்கியதால் , Internal Selection மூலம் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட கிடைக்க வேண்டிய Assistant Engineer ( Electrical ) பதவியில் ஜூன் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 2002 முதல் நியமனம் செய்து , அந்நாள் முதல் பணப்பயன்களையும் 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் வழங்க வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
கொள்ளப்படுகிறது . நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


இணைப்பு 
எழுவினா 


திரு . டி . ஸ்டான்லி ராபர்ட் ( பணி எண் . 7919 ) ஓட்டுநர் 
என்பவருக்கு ஊதிய உயர்வினை வருங்காலம் பாதிக்கும் வண்ணம் 
இரண்டு ஆண்டுகள் நிறுத்தி வைத்து நிர்வாகம் வழங்கிய 
30.07.1999 நாளிட்ட தண்டனை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கைகள் நியாயமானதுதானா ? ஆம் 
எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


மேற்பார்வை பொறியாளர் , காஞ்சிபுரம் மின் பகிர்மான வட்டம் 
மற்றும் தலைமை பொறியாளர் , தமிழ்நாடு மின்சார வாரியம் . 


[ அரசாணை ( டி ) எண் . 318 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( அ 2 ) த் துறை , 27 ஜூன் 2022 , ஆனி 13 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. || ( 2 ) / LWSD / 618 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மேற்பார்வை பொறியாளர் , 
காஞ்சிபுரம் மின் பகிர்மான வட்டம் மற்றும் தலைமை பொறியாளர் , 
தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் , வடஆற்காடு மாவட்ட பொது 
தொழிலாளர் 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

சம்மேளனத்திற்கும் இடையே தொழிற்தகராறு 


மேற்சொன்ன தொழிற் தகராறை காஞ்சிபுரம் , தொழிலாளர் 
நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் ( மத்தியச் 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தகராறு , காஞ்சிபுரம் 
தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
102A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


திரு . என் . ரவி என்பவருக்கு அளிக்கப்பட்ட 13.03.2003 தேதிய 
உத்தரவின்படியான தண்டனையை , சென்னை முதலாவது கூடுதல் 
தொழிலாளர் நீதிமன்றம் ID . எண் . 99/2007 , நாள் 05.01.2013 அன்று 


885 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை கோட்டம் ) 
கோவை . 


( அரசாணை ( டி ) எண் . 332 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( டி 1 ) த் துறை , 1 ஜூலை 2022 , ஆனி 17 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /LWSD/619/2022.- தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
கழகம் ( கோவை கோட்டம் ) கோவை என்ற நிர்வாகத்திற்கும் , 
கோவை அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கம் ( சிஐடியூ ) , கோவை 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே இணைப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


இத்தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்தியச் சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
இத்தகராறை எழுவினாவுடன் கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


“ தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை கோட்டம் ) , 
கோவை என்ற நிர்வாகத்தில் பணிபுரியும் திரு . V. துரைசாமி , 
நடத்துநர் ( ப.எண் . 18434 ) , என்பவருக்கு ரூ .500 / - அபராதம் 
விதித்து நிர்வாகம் பிறப்பித்த 05.05.2020 நாளிட்ட உத்தரவை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


